GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[ Regd . No. TNICCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Re. 0 . 80 Paise . 


நாடு 


தமிழ்நாடு அரசிதழ் 


சாமை 


சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


மையே வெல் 


வல்லும் 


No . 40A ] - 


சென்னை , திங்கட்கிழமை , பிப்ரவரி 23 , 2015 
மாசி 11 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு- 2046 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


2015 - ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 23 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின்கீழ் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 1/ 2015 


2014 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவர் 

சட்டத்திற்கானதொரு சட்ட முன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஆறாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . (1 ) இந்தச் சட்டம் , 2015 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் குறுந்தலைப்பு 
முறைமன்ற நடுவர் (திருத்தச் ) சட்டம் என வழங்கபெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
( 2) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 2014 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் 3 ஆம் பிரிவிலுள்ள (2 ) 3 - ஆம் 
ஆம் உட்பிரிவில் , “ தமிழ்நாடு அரசு முதன்மைச் செயலாளர் படிநிலைக்குக் குறையாத அரசு பிரிவிற்கான 
அலுவலராக இருந்திருக்கிற நபர் ஒருவர் முறைமன்ற நடுவராக பணியமர்த்தம் 

திருத்தம் . 
செய்யவேண்டும் என்கின்ற சொற்றொடருக்கு பதிலாக , " தமிழ்நாடு அரசுச் செயலாளர் 
படிநிலைக்குக் குறையாமல் இருந்த மற்றும் / அல்லது இருந்திருக்கிற அரசு அலுவலர் 
ஒருவர் முறைமன்ற நடுவரொருவராக பணியமர்த்தம் செய்யவேண்டும் என்று 
அழைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 
27 / 2014 . 


IV - 1 Ex . (T ) ( 40A ) - 1 


[ 1 ] 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை 


2014 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவர் 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 27/ 2014 ) 3 ஆம் பிரிவின் ( 2 ) ஆம் உட்பிரிவின்படி 
முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் ஆளுநரால் தமிழ்நாடு அரசு முதன்மைச் 
செயலாளர் படிநிலைக்குக் குறையாமல் அரசு அலுவலராக இருந்திருக்கிற நபர் ஒருவர் 
முறைமன்ற நடுவராக பணியமர்த்தம் செய்யப்படலாம் . அதிக அளவிலான தகுதியுடைய 
அலுவலர்கள் கிடைக்கும் இடத்திலிருந்து பெற்று முறைமன்ற நடுவராக பணியமர்த்தம் 
செய்யப்படுவதற்காக , தமிழ்நாடு அரசின் அரசுச்செயலாளர் படிநிலைக்குக் குறையாத அரசு 
அலுவலரொருவராய் இருந்த மற்றும் / அல்லது இருந்திருக்கிற நபர் ஒருவர் முறைமன்ற 
நடுவராக பணியமர்த்தம் செய்யப்படுதல் வேண்டும் என்பதைக் குறிப்பிடும் பொருட்டு அரசு 
மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 27 /2014 இன் 3 ஆம் பிரிவின் (2) ஆம் உட்பிரிவை திருத்தம் 
செய்வதென முடிவு செய்திருக்கிறது . 


2 . இந்தச் சட்டமுன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


எஸ் . பி . வேலுமணி , 
நகராட்சி நிர்வாகம் , ஊரக வளர்ச்சி , சட்டம் , நீதிமன்றங்கள் 

மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் . 


அ . மு .பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


